டே 
பாம்பன்‌ 


ஸ்ரீமத்‌ குமரகுருதாச சுவாமிகள்‌ 
அருளிச்செய்த 


சண்முக கவசம்‌ 


5. 4, முருகேச முதலியார்‌, - 
48, நைனியப்ப நாய்கன்‌ தெருவு, 
பார்க்டவுன்‌, சென்னை-600003, 

விலை] .. [80-காச*ு 


க. 


2. . அடுத்த பாம்பன்‌ பதியில்‌ சைவ வேளா 
பப்‌ பிள்ளையும்‌ 


இளமையிலேயே தெய்வ 


ஆசிரியர்‌ வரலாறு 

_ கணு 
செந்தமிழ்ப்‌ பாண்டி நன்னாட்டில்‌ இராமேச்சுரக்தை 
ண்‌ மரபில்‌ சாத்தப்‌ 
செங்கமல அம்மையாரும்‌ 


செவ்வேளருளும்‌ பலித்ததென்ன. 
றைக்குச்‌ சுமார்‌ 90 


செய்த தவமும்‌ 


ஆண்டுகட்குமுன்‌ அவதரித்தார்‌: 

பக்‌ ்‌ 
லிய நற்குணங்கள்‌ அவரிடம்‌ 
கல்லூரியிலும்‌ - லெ. 
பெற்றனர்‌, 5 


தி, பெரியாரிடம்‌ அன்பு முத 
அமைந்திருந்தன. அங்குள்ள 


ஆண்டுகள்‌ பயின்று பரிசுகளும்‌ 


நமது - சுவாமிகள்‌ இற்‌ 


ஒரு வெள்ளிநாட்‌. காலையில்‌ செவ்வேளையம்‌ அருண்‌ 
கிரியையும்‌ அடைத்துப்பாட விரும்பியதம்‌, “கங்கையைத்‌ 
சடையில்‌ பரித்து” என்ற மங்கலத்‌ தொடரருளால்‌ எழக்‌ 
கண்டு களித்து அதனைத்‌ தொடர்ந்து பாடுவாராயினார்‌ , 
தூறு பாடல்கள்‌ முடிந்ததும்‌ திருவருளாணையால்‌ சேது 
மாதவய்யர்பால்‌ கடக்கரோபதேசம்‌ 
செவ்வேட்‌ பரமனருளாலேயே 35 
வலசை மயானத்தில்‌ 


ஒருமொழி யுணர்வு தக்கையாதி பெற்றனர்‌. 


பெற்றனர்‌. அச்‌ 
நாட்கள்‌ பிரப்பன்‌ 


அப்டெரு 


மான்‌ இவ்வரசிரியர்க்கு வமனபேதி வழக்குத்‌ தொல்லை .. 


பகைவரிடர்‌ ஆதிய நேர்ந்துழி யெல்லாம்‌ 


நீக்கிக்‌ காத்தறு 
முண்டன்றோ ! 


சுவாமிகள்‌ கலி 4993 ஆண்டில்‌ நிகழ்‌ கரணி கார்த்‌ 


நிட்டை கூடி குருவாய்க்‌ குமரனருள்‌ 


ட மே 


திகைமீ' 8௨ ஞாயிரன்று திருவிரா மேச்சுரத்தில்‌  தமக்‌ 


ஆ 


குற்ற ஓரல்லலினின்றும்‌, நீங்குமாறு சண்முக கவசம்‌ பாடி 
யருளினர்‌ இதனைச்‌ சுவாமிகளே தமது நித்திய. பாராயண 
நூலாகக்‌ கொண்டிருந்தனர்‌ என்பது ஈண்டுக்‌ 
தாம்‌. பின்பு சுவாமிகள்‌ 
போது பழநி செல்ல எண்ணுதலும்‌ அவரது 
“இறைவன்‌ கட்டளையோ?? என்னலும்‌, அவர்‌ கடுத்து 
விடுவாரென அஞ்சி. ஆம்‌” என ஒரு பொய்‌ கூறினர்‌, 
அது பொறாது இறைவன்‌ சுட்டு விரலைத்தூக்கி பற்களை 


-நெறித்துச்களித்துத்‌ தமது கட்டளையின்றிப்‌ பழநி வரலாகா : 


தெனக்‌ கடுங்கட்டளை யிட்டனர்‌. அது சுவாமிகளது 
இறுதிநாள்‌ வரையிலும்‌ டெடாமலே போயதும்‌ உலகப்‌ 


பிரசித்தமே. இதனால்‌ சுவாமிகள்‌ இயற்றிய சாத்திர 
தோத்திர நூற்களனைத்தும்‌ சத்திய வசன மென்னற்கு 
இயமுண்டோ! 


ய்‌ ன ல்‌ ர த வத்தை அணை 


பின்பு சுவாமிகள்‌ சென்னை (சேர்ந்து பலநாள்‌ வதிந்து 
இனம்‌ பூரணனருளால்‌ கந்த சஷ்டி விழா, அருணகிரி 
விழா, மயூரவாகன சேவன விழா முதலியவற்றை நடாத்தி 
சுக்கில ஆண்டு வைகாசித்‌ திங்கள்‌ 12-ம்‌ நாள்‌ குருவாரத்‌ 
தன்று (3-5-1929) தேய்பிறை, சஷ்டி திதியில்‌ செவ்வேள்‌ 


சீரடி சேர்ந்து திருவான்மியூரிலுள்ள மயூரபுரத்துச்‌ சமாதி. 


கொண்டருளினர்‌. டி சுவாமிகளால்‌ நிறுவப்பட்ட 


மஹா தேஜோ மண்டலத்தார்‌ சுவாமிகள்‌ நடத்திவந்த . 


விமாவோடு மயூர வாகன சேவன விழாவை ஓவ்வொரு 
வருட மார்கழி வளர்பிறைப்‌ பிரதமையிலும்‌ சுவாமிகள்‌ 


குருபூஜையை வைகாசி தேய்ப்பிறை சஷ்டியிலும்‌ சிறப்‌ 
பாகக்‌ கொண்டாடி வருகின்றனர்‌. அவற்றைத்‌ தவறாது 
தரிசிப்பது தம்‌ அனைவர்க்கும்‌ சடமையன்றோ ! 


-குமரகுருதாசன்‌ திருவடி வாழ்க, 


உ ்‌ | 


அ இத்து பஸ்கி ரி 


சிவமயம்‌ 
ஓம்‌ குமாரகுட்யேர நமு 


திருச்சிற்றம்பலம்‌ 


சண்முகம்‌ 


அறு£ர்க்கழி நெடிலடி யாசிரிய விருத்தம்‌ 


அண்டமா யவனியாகி யறியொணாப்‌ பொருளதாகித்‌ I 
தொண்டர்கள்‌ குருவு மாடுத்‌ துகளறு தெய்வமா | 


எண்டிசை போற்ற ன்ற வென்னகுனீ னான 
இண்டிறற்‌ சரவ ணத்தான்‌ றினமுமென்‌ சிரசைக்‌ காக்க 
ஆதியாங்‌ கயிலைச்‌ செல்வனணிநெற்றி றன்னைக்‌ காக்க 
தா தவிழ்‌ கடப்பந்‌ தாரான்‌ றானிரு நுதலைக்‌ காக்க 
சொதியாந்‌ தணிகை மீசன்‌ றுரிசிலா விழியைக்‌ காக்க 
நாதனாங்‌ கார்த்தி கேயா னாசியை நயந்து காக்க 

ப்‌ ~ 
இருசெவி களையுஞ்‌ செவ்வே ளியல்புடன்‌ வாயை காக்க I 
முருகவேள்‌ காக்க நாப்பன்‌ முழுதுநற்‌ குமரன்‌ காக்க 
துரிசறு கதுப்பை யானைத்‌ துண்டனார்‌ துணைவன்‌ காக்க 
இருவுடன்‌ பிடரி தன்னைச்‌ சிவசுப்‌7 மணியன்‌ காக்க பதி 
வாகுலேய னெனதுகந்‌ தரத்தைக்‌ காக்க 


ஈசனாம்‌ 
ண்‌ மருகன்‌ காக்க 


தோறு தோள்வி லாவுற்‌ திரும்க 


ந அ ல த்‌ பன கவ்‌ 


ஆசிலா மார்பை யீசாறாயுதன்‌ காக்க வென்‌ றன்‌ 


ஏசிலா முழங்கை தன்னை யெழிற்குறிஞ்‌ சிக்கோள்‌ காக்க 
உறுதியாய்‌ முன்கை குன்னை யுமையிள மதலை காக்க 

0த றுகணே றிடவே யென்கைத்‌ தலத்தைமா முருகன்‌ காக்க 
புறங்கையை யயிலோன்‌ காக்க பொறிக்கர விரல்கள்‌ பத்தும்‌ 
பிறங்குமான்‌ மருகன்‌ காக்க பில்முது கைச்சேய்‌ காக்க. க்‌ 


ஊணிறை வயிற்றை மஞ்னஞு யூர்த்தியோன்‌ காக்க வம்புத 


்‌ தாணிமிர்‌ சுரேச னுந்திக்‌ சுருயினைக்‌ காக்க குய்ய 


நாணினை யங்கி கெளரி நந்தனன்‌ காக்க பீஜ 
ஆணியைக்‌ கந்தன்‌ காக்க வறுமுகன்‌ குதத்தைக்‌ காக்க. & 


எஞ்சிடோ திடுப்பை வேலுக்‌ கிறைவனார்‌ காக்க காக்க 


'அஞ்ச60கனமொரி ரண்டு மரண்மகன்‌ காக்க காக்க 


0 தறுகள்‌-அஞ்சாத்தன்மை, 00 ஐகநப்ரதேசம்‌. 


7 


| 
| 
| 


| 


. ௮௪ ‘ 5 தட்‌ தாக 
கப ஆ ஆ க்கள்‌ ட ட்ட ர ப ந்தது 


ட. இ ட்டு ~ அனவ — 


விஞ்சடுபொ குட்கரங்கேயன்‌ விளரடித்தொடையைக்காகக 


செஞ்சர ணேச வாசன்‌ நிமிருமுன்‌ ரொடையைக்‌ காக்க. 


ஏரகத்‌ தேவ ளென்று ளிருமுழங்‌ காலுங்‌ காக்க 
£ருடைக்கணைக்கா தன்னைச்‌ சீரலை வாய்த்தே காக்க 
நேறுடைப்பாடி ரண்டு நிகழ்பரங்‌ திரியன்‌ காக்க 
சீரிய குதிக்கா றன்னைத்‌ இருச்சோலை மலையன்‌ காக்க. 


ஐயுற மலையன்‌ பாதத்‌ தமர்பத்து விரலுங்‌ காக்க 
பையுறு பழநி நாத பரனகங்‌ காலைக்‌ காக்க 


- மெய்யுடன்‌ முழுகு மாதி விமலசண்‌ முகவன்‌ காக்க 


இதய்வதா யகவி சாகன்‌ றினமுமென்‌ னெஞ்சைக்‌ காக்க. 


ஓலியெழ வுரத்த சத்தத்‌ தொடுவரு பூதப்‌ ரேதம்‌ 


- டவிகொளிராக்க தப்பேய்‌ பலகணத்‌ தேவையனாலுங்‌ 


கிலிகொள வெனைவேல காக்க கெடுபார்‌ செய்யுஞ்‌ சூன்யம்‌ 
வலியுள மந்த்ர தந்த்ரம்‌ வருந்திடா தயில்வேல்‌ காக்க. . 10 


ஓங்கிய சற்ற மேகொண்டுவணிவில்‌ வேல்கு லங்கள்‌ 
தாங்கிய தண்ட மெஃகந் தடிபர சீட்டி யாது 
பாங்குடை யாயு தங்கள்‌ பகைவ 


ரன்‌ மேலே யோச்சீன்‌ 
தீங்குசெய்‌ யாமலென்னைத்‌ திருக்‌ 


கை வேல்‌ காக்க காக்க. 


ஒளவிய முளரூ னுண்போ ரசடர்பே 
கெவ்வார்க ளெவரா 
தவ்வியே வருவா ர 
0கவ்வுடைச்‌ சூர ௪ 


யரக்கர்‌ புல்லார்‌ 

னாலுந்‌ திடமுட னெனைமற்‌ கட்டத்‌ 
ாயிற்‌ சராசர மெலாம்‌ கரக்குங்‌ 

ண்டன்‌ கையில்‌ வேல்‌ காக்க காக்க. 12 


கடுவிடப்‌ பாந்தள்‌ சிங்கங்‌ கரடிநாய்‌ புலிமா யானை 
கொடியகோ ணாய்குரங்கு கோலமார்ச்‌ சாலஞ்‌ சம்பு 


... 0கவ்வு-கயவு” என்பதன்‌ விகாரம்‌ கயவு-பெருடை 


01 


_ சடிதியில்‌ வடிவேல்‌ காக்க சானவி முளைவேல்‌ காந்5. 


இகரிதே ணண்டுக்‌ காலி செய்யனே ருலப்பல்லி 


நடையுடை யெதனா லேனு நானிடர்ப்‌ பட்டிடாமற்‌ | 


ஙகரமே போற்ற ழீஇ ஞானவேல்‌ காக்க வன்புல்‌ 


நகமுடை நோந்தி பூரா னளிவண்டு புலியின்‌ பூச்சி 14 


உகமிசை யிவையா லெற்கோ ரூறிலாதைவேல்‌ காக்க [ல 
நிலத்திலுஞ்‌ சலத்திலுந்தா னெடுந்துயர்‌ தரற்கே யுள்ள | 
குலத்தினா னான்வ ருத்தங்‌ கொண்டிடா தவ்வவ்‌ வேளை 

பலத்துட னிருந்து காக்க பாவதி கூர்வேல்‌ காக்க. 15 


ஞமலியம்‌ பரியன்‌ கைவே னவக்கிர கக்கோள்‌ காக்க ்‌ 
சுமவிழி நோய்‌. கடந்த சூலையாக்‌ சிராண ரோகம்‌ 


ற 


இமிர்கழல்‌ வாதஞ்‌ சோகை சிரமடி கர்ண ரே” சம்‌ 
எமைமணு காம லேபன்‌ எிருபுயன்‌ சயவேல்‌ காக்க. 16 
டமருகத்‌ தடிபோ னைக்குந்‌ தலையிடி கண்ட மாலை 

குமுறுவிப்‌ புருதி குன்மங்‌ குடல்வலி மீழை காசம்‌ . 
திமிரொணா திருத்தும்‌ வெட்டை நீர்ப்பிர மேகமெல்லாம்‌ 


எடையடை யாம லேகுன்‌ றெறிந்தவன்‌ கைவேல்‌ காக்க. 
இரணக்கமில்‌ லாத பித்த வெரிவுமா சுரங்கள்‌ கைகால்‌ 
மூணக்கவே குறைக்குங்‌ குஷ்ட மூலவெண்‌ முளை த மந்தம்‌ 


சண த்திலே கொல்லுஞ்‌ சன்னி சாலமென்‌ றறையு மிந்தப்‌ 
பிணிக்குல மெனையா ளாமழ்‌ பெருஞ்சத்திவடிவேல்‌ காக்க. 


தவனமா ரோகம்‌ வாதஞ்‌ சயித்திய மரோச கம்மெய்‌ 


சுவறவே செய்யு மூலச்‌ குடிளைப்‌ புடற்று விக்கல்‌ 


[இ 


அவதிசெய்‌ 'பேதி 8ழ்நோ யண்டவாதங்கள்‌ சூலை 
எவையுமென்னிடக்‌ தெய்தாமலெம்‌ பிரான்றினிவேல்காக்க: 
நமைப்புறு இரந்தி வீக்க நணுகடு பாண்டு சோபம்‌ 
அமரிந்திடு கருமை வெண்மை யாகுபஃறொமு நாய்‌ கக்கல்‌ 


இமைக்குமுன்‌ னுறுவ லிப்போ டெழுபுடைப்‌ பகந்த ராதி 
இமைப்பொழு தேனுமென்னை யெய்தாம லருள்‌ வேல்காக்க. 


பல்லது கடித்து மீசை படபடென்‌ நேது டிக்கக்‌ 
கல்லினும்‌ வலிய நெஞ்சங்‌ காட்டியே யுருட்டி நோக்கி 


எல்லினுங்‌ கரியமேனி யெமபடர்‌ னு மன் கட்‌ 
ஓல்லையிற்றா காரி ஓம்ஐம்‌ ரீமவேல்‌ காக்க - 31 


மண்ணிலு மரத்தின்‌ மீது மலையிலு நெருப்பின்‌ மீதும்‌ 
தண்ணிறை ஜலத்தின்‌ மீதுஞ்‌ சாரிசெய்‌ யூர்தி மீதும்‌ 


௨1 


விண்ணிலும்‌ பிலத்தி னுள்ளும்‌ வேறெந்த வீடத்துமென்னை 
நண்ணிவந்‌ தருளார்‌ சஷ்டி, நாதன்‌ வேல்‌ காக்ககாக்க 22 


யகாமே போர்சூ லேந்து நறும்புயன்‌ வேன்முன்‌ காக்க 
அகரமே முதலா மீரா றம்பகன்‌ வேல்பின்‌ காக்க ' 
சகரமோ டாறு மானோன்‌ றன்கைவே னடுவிற்‌ காக்க 
சிகர மின்‌ றேவ மோலி திகழைவேல்‌ கம்பல்‌ காக்க, 23 


ரஞ்சித மொழிதே வாளை நாயகன்‌ வல்லி பங்கன்‌ 
செஞ்சய வேல்கி ழக்கிற்‌ றிறமுடன்‌ காக்க வங்க 


விஞ்£டு திசையின்‌ ஞான வீரன்வேல்‌ காக்க தேற்கில்‌ 


்‌ 4 
எஞ்சிடாக்‌ கதிர்கா மத்தோ அட்சர வேல்‌ காக்க. 3 


லகரமே போற்கா ளிங்க , னல்லுட னெளிய நின்று 
தகரமர்த்‌ தனமே செய்த சங்கரி மருகன்‌ கைவேல்‌ 


| 


நிகழெனை நிறுதி திக்கி னிலைபெறக்‌ காக்க மேற்கில்‌ 
இகலயில்‌ காக்க வாயு வினீற்குகன்‌ கதிர்மேல்‌ காக்க 25 
வடதிசை தன்னிலீசன்‌ மகனருட்‌ டிருவேல்‌ காக்க 
விடையுடை யீசன்‌ றிக்கில்‌ வேதபோ தகன்‌ வல்‌ காக்க 
நடக்கையி லிருக்கு ஞான்று நவில்கையி னிமிர்கை யிற்கழ்க்‌ 
சிடக்கையிற்‌ றூங்கு ஞான்று கிரிதுளைத்‌ துளவேல்‌ காக்க. 


இழந்துபோ காத வாழ்வை யியுமுத்‌ தையனார்‌ கைவேல்‌ 
வழங்குநல்‌ லூணுண்‌ போது மால்விளை யாட்டின்‌ போதும்‌ 


_ப்ழஞ்சுரர்போதந்றும்‌ பாதம்‌ பணிந்து. நெஞ்சுடக்கும்போதுஞ்‌ ' 


செழுங்குணத்‌ தொடே காக்க திடமுடன்‌ மயிலுங்‌ காக்க, 


இளமையில்‌ வாலி பத்தி லேறிடு வயோதி கத்தில்‌ 

வளரறு முசச்சி வன்றான்‌ வந்தெனைக்‌ காக்க காக்க 
ஒளியெழு சாலை முன்னே லோஞ்சவ காமி காக்க 
, தெளிநடு பிற்ப கற்கால்‌ சிவகுரு நாதன்‌ காக்க. 82 


ம 


இற்குடைக்‌ கோழித்‌ கோகைக்‌ கிறைமூனி ராவிற்‌ காக்க 
தறலுடைச்‌ சூர்ப்ப கைத்தே திகழ்பிணி ரஎவிற்‌ காக்க 
நறவுசேர்‌ தாட்டி. லம்ப னடுதிஏ தன்னிற்‌ காக்க 
மறைதொழு குழக டெங்கோன்‌ மாறாது காக்க காக்க, 39 
இனமெனத்‌ தொண்டரோடு மிணக்கிடுஞ்‌ செட்டி காக்க 
னிமையிற் கூட்டந்‌ தன்னிற்‌ சரவண பவனார்‌ காக்க 
நனியனு பூதி சொன்ன தாதர்கோன்‌ காக்க வித்தைக்‌ 
கனிவோடு சொன்ன தாசன்‌ கடவுடான்‌ காக்க வந்தே. 39 


சீனிவாச அச்சகம்‌, சூளை, சென்னை-600097 


$1 


தோத்திர புத்தகங்கள்‌ 


ஸீ மத்‌ பகவத்கீதை 
நவக்ரஹ ஸ்தோத்திரம்‌ 
விஷ்ணு ஸ ஹர நாமம்‌ 
லலிதா ஸக்ஷஸ்ர நாமம்‌ 
தேவீ நித்யபாராரயனம்‌ 


லக்ஷ்மி ஸஹஸ்ரநாமம்‌ 09 
ஸிவஸஹஸ்ரநாமம்‌ 00 
கணபதிஸஹஸ்ர தாமம்‌ 00 


ஸ-ுஈப்ரமண்ய ஸகஸ்ரநாமம்‌ 
தயான அஷ்டோத்தர கதம்பம்‌ 
ரீ ஜெயதேவர்‌ அஷ்டபதி 
கல்பத்ரயம்‌ ்‌ 

ஸ்ரீலலிதா த்ரிஸதீ ஸ்தோத்ரம்‌ 
யஜுலேதத்ரிகாலஸந்தியாவந்தனம்‌ 
ஸ்ரீ லஷ்மி௮ஷ்டோத்ரம்‌ 
ஸ்ரீதுளசி ஸ்தோத்திரம்‌ 
திருவிளக்கு ஸ்தோத்திரம்‌ 


ஒலக லவ வு வவ வய வ வவ? 
ஆ 
ளே 


சண்முகானந்த புத்தகசாலை. 
48, றைனியப்ப நாய்க்கன்‌ தெருவு, 
பார்க்டவுன்‌, சென்னை-8. ்‌ 


